GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


MENT 


OF 


No. 34 ] 


TRUTH 
ALONE TRIUMPHS 


11 


ADU 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 


D.T.P. - II - 2 ( 34 ) -1 


PUBLISHED BY AUTHORITY 


CHENNAI , WEDNESDAY , AUGUST 24 , 2022 
Aavani 8 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 


Part II - Section 2 

Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments . 


ENVIRONMENT , CLIMATE CHANGE 
AND FOREST DEPARTMENT 

Tamil Nadu Forest Act . - Declaration of 
Andipatty Forest Block - V in Palani Taluk in 
Dindigul District as Reserved Forest and 
Appointment of Special Tahsildar in Dindigul 
as Ex - Officio to be the Forest Settlement 
Officer , etc. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 

CONTENTS 


HIGHER EDUCATION DEPARTMENT 
Annamalai University Act , 2013.- Nomination 
of two alumni to the Academic Council of 
Annamalai University by the Pro - Chancellor 
for certain period 

HOME DEPARTMENT 
( SC ) 

Award of the Tamil Nadu Chief Minister Police 
Medal ... 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs . 5.60 Paise . 


Pages . 


918-919 


919 


919-921 


Code of Criminal Procedure . 

Constition of District Munsif - cum - Judicial 
Magistrate Court at Kodavasal in Tiruvarur 
District . 


Declaration as Police Station in Central Crime 
Branch and Anti - Vice Squad in Tambaram 
Police Commissionerate in Chengalpattu 
District 


Provincial Insolvency Act . - Appointment of 
certain Official as Official Receiver of the 
District Court , Krishnagiri for certain period . 


[ 917 ] 


LABOUR WELFARE AND SKILL 
DEVELOPMENT DEPARTMENT 


Employees ' State Insurance Act . - Renewal 
of exemption granted to the Tamil Nadu 
Ex - servicemen's Corporation Limited 
( TEXCO ) , Chennai for certain period . 
Labour Courts for Adjudication . 


Pages . 


921 


929 


921 


921-922 
922-928 


918 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


ENVIRONMENT , CLIMATE CHANGE AND FOREST 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


DEPARTMENT 

Notification under the Tamil Nadu Forest Act . 
Declaration of Andipatty Forest Block - V in Palani Taluk in 
Dindigul District as Reserved Forest and Appointment 
of Special Tahsildar in Dindigul as Ex - Officio to be the 
Forest Settlement Officer under the Act . 


[ G.O. Ms. No. 130 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 29th July 2022 , 13 , , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


Name of the District 

Name of the Taluk 

Number and Name of the 
Village 

Name of the Forest Block 


No. 11 ( 2 ) /ECCF/679/2022.-In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Forest Act , 1882 
( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of Tamil Nadu 
hereby declares that it is proposed to constitute the land 
within the boundaries specified in the schedule below as 
Reserved Forest and appoints the Special Tahsildar ( Forest 
Settlement ) Dindigul ex - officio to be the Forest Settlement 
Officer to exercise the powers under clause ( c ) of the said 
section in respect of the said area . 

THE SCHEDULE 


Survey Number of the Forest 
Block 

Extent of Forest Block 


: Dindigul 

: Palani 

: 60 , Andipatty 


: Andipatty Forest Block - V 
: 438 


277.46.5 Hectare . 


BOUNDARIES 

North . - The boundary line starts from the junction point 
of No. 92 Kumaramangalam village and Survey Number 438 
of No. 60 Andipatty village ( Survey Station No. A20 ) and 
generally runs towards east along the southern boundary 
of No. 92 Kumaramangalam Village and reaches the 
trijunction point of No. 92 , Kumaramangalam Village , 
No. 93 , Sangaran Nallur Village and Survey Number 438 
of No. 60 , Andipatty Village . 


East . - Thence , the boundary generally runs towards 
south , west , south , southeast , south , southwest , south along 
the western boundary of No. 93 , Sangara Nallur Village 
and Survey Numbers 436 , 435 , 434 , 414 , 409 , 450 , 449 , 
447 and 446 of No. 60 , Andipatty Village and reaches the 
tri - junction point of Survey Numbers 446 , 445 and 438 of 
No. 60 , Andipatty Village . 


South - Thence , the boundary generally runs towards 
west , southwest along the northern boundary of Survey 
Numbers 445 , 444 , 443 , 441 , 439 , 440 , 496 and 477 of 
No. 60 , Andipatty village and reaches the tri - junction point of 
Survey Numbers 477 and 438 of No. 60 , Andipatty Village 
and No. 92 , Kumaramangalam Village . 


West . - Thence , the boundary generally runs towards 
north along the eastern common village boundary of 
No. 92 , Kumaramangalam Village till it reaches the starting 
point . 


NOTIFICATION - II 


[ Part II - Sec . 2 


[ G.O. Ms. No. 130 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 29th July 2022 , ஆடி 13 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) /ECCF/680/2022.-In exercise of the powers 
conferred by the last paragraph of Section 4 of the 
Tamil Nadu Forest Act , 1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , 
the Governor of Tamil Nadu hereby appoints the Deputy 
Director , Anamalai Tiger Reserve , Udumalpet ex - officio to 
attend on behalf of the Government at the inquiry prescribed 
under Chapter - II of th said Act , in respect of the land of 
Andipatty Forest Block - V proposed to be constitute as 
reserved forest . 


NOTIFICATION - III 


[ G.O. Ms. No. 130 , Environment , Climate Change and Forest 
( FR . 14 ) , 29th July 2022 , 13 , 

திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. 11 ( 2 ) /ECCF/681/2022.-In exercise of the powers 
conferred by the Section 14 of the Tamil Nadu Forest 
Act , 1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of 
Tamil Nadu hereby appoints the Personal Assistant ( General ) 
to the Collector of Dindigul District , Dindigul ex - officio to 
hear the appeals , if any , against the orders passed under 
Sections 11 , 12 and 13 of the said Act , in respect of the 
land of Andipatty Forest Block - V proposed to be constituted 
as reserved forest . 


Andipatty Forest Block - l in Palani Taluk in 
Dindigul District . 


[ G.O. Ms. No. 131 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 29th July 2022 , ஆடி 13 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


No. 11 ( 2 ) /ECCF/682/2022.-In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Forest Act , 
1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of 
Tamil Nadu hereby declares that it is proposed to constitute 
the land within the boundaries specified in the schedule 
below as Reserved Forest and appoints the Special Tahsildar 
( Forest Settlement ) Dindigul ex - officio to be the Forest 
Settlement Officer to exercise the powers under clause ( c ) 
of the said section in respect of the said land . 

THE SCHEDULE 


Name of the District 
Name of the Taluk 
Number and Name of the 
Village 

Name of the Forest Block 
Survey Number of the Forest 
Block 

Extent of Forest Block 


: Dindigul 

: Palani 

: 60 , Andipatty 


: Andipatty Forest Block - l 
: 358/1 


107.77.0 Hectare . 


Aug. 24 , 2022 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


BOUNDARIES 

North . The boundary line starts from the tri - junction 
point of Survey Numbers 359 , 358/1 and 360 of 
No. 60 Andipatty village and generally runs towards east 
along the southern boundary of Survey Number 359 of 
No. 60 Andipatty Village and reaches the tri - junction point of 
Survey Numbers 359 , 358/1 of No. 60 Andipatty Village and 
No. 59 Chinnammapatti Village . 


East . - Thence , the boundary generally runs towards 
east , south , west , southwest along the western and 
Northern boundary of common village boundary of 
No. 59 Chinnammapatti Village and Survey Numbers 358/2 , 
345 of No. 60 Andipatty Viilage and reaches the tri - junction 
point of Survey Numbers 345 , 356 and 358/1 of No.60 
Andipatty Village . 


South . - Thence , the boundary generally runs towards 
west , southwest , west , south , north , northwest along the 
northern boundary of Survey Numbers 356 , 357 , 368 , 367 , 
366 of No. 60 Andipatty village and reaches the tri - junction 
point of Survey Numbers 366 , 360 and 358/1 of No.60 
Andipatty Village . 


West . - Thence , the boundary generally runs towards 
north along the eastern boundary of Survey Number 360 
of No. 60 Andipatty village till it reaches the starting point . 
NOTIFICATION - II 


[ G.O. Ms. No. 131 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 29th July 2022 , ஆடி 13 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 


No. II ( 2 ) /ECCF/683/2022.-In exercise of the powers 
conferred by the last paragraph of Section 4 of the 
Tamil Nadu Forest Act , 1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , 
the Governor of Tamil Nadu hereby appoints the Deputy 
Director , Anamalai Tiger Reserve , Udumalpet ex - officio to 
attend on behalf of the Government of the enquiry prescribed 
under Chapter - II of the said Act , in respect of the land 
of Andipatty Forest Block- proposed to be constituted as 
reserved forest . 


NOTIFICATION - III 


[ G.O. Ms. No. 131 , Environment , Climate Change and Forest 
( FR . 14 ) , 29th July 2022 , 13 , U 

திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


No. 11 ( 2 ) /ECCF/684/2022.-In exercise of the powers 
conferred by the Section 14 of the Tamil Nadu Forest 
Act , 1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of 
Tamil Nadu hereby appoints the Personal Assistant ( General ) 
to the Collector of Dindigul District , Dindigul ex - officio to 
hear the appeals , if any , from the orders passed under 
Sections 11 , 12 and 13 of the said Act , in respect of the 
land of Andipatty Forest Block - I proposed to be constituted 
as reserved forest . 


SUPRIYA SAHU , 

Additional Chief Secretary to Government . 


HIGHER EDUCATION DEPARTMENT 

Nomination of two alumni to the Academic Council of 
Annamalai University by the Pro - Chancellor for certain 
period under the Annamalai University Act , 2013 . 


[ G.O. ( D ) No. 198 , Higher Education ( H1 ) , 4th August 2022 , 

ஆடி 19 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. II ( 2 ) /HE/685/2022.-In exercise of the powers 
conferred under clause ( m ) of Class II other Members 
of Section 22 ( 1 ) of Annamalai University Act , 2013 as 
amended in the Tamil Nadu Universities Laws ( Amendment 
and Repeal ) Act , 2021 ( Tamil Nadu Act 32 of 2021 ) , the 
Government have nominated the following two members to 
the Academic Council of Annamalai University , Annamalai 
Nagar for a period of three years with effect from the date 
of issue of this order : 


1 . 


2 . 


Dr. AN . Kannappan , 
Professor of Physics , 

Former Dean , Faculty of Science & 
Honorary Academic Consultant , 
College Development Council , 
Annamalai University , 
Annamalai Nagar - 608 002 . 
Mobile : 9842080222 


Dr. B. Krishnamoorthy , 
No. 19/17 , SPK Nagar , 
Kalveeranpalayam , 
Coimbatore - 641 046 , 


919 


Mobile : 9443215165 . 


READ : 


D. KARTHIKEYAN , 

Principal Secretary to Government . 


HOME DEPARTMENT 
( SC ) 

Award of the Tamil Nadu Chief Minister Police Medal . 
No. II ( 2 ) / HO / 686 / 2022 . 


[ MEDAL POLICE DEPARTMENT Institution of the 
Tamil Nadu Chief Minister's Police Medal for outstanding 
work in eradicating the drug production and illicit trafficking 
in the State - Scheme - Administrative Sanction Orders - 
Issued . ] 


The following Government Order is published : 


[ G.O. Ms. No. 411 , Home ( SC ) , 3rd August 2022 , 
ஆடி 18 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


From the Director General of Police / Head of Police 
Force , Tamil Nadu , Chennai , Letter Rc . No. 2425121 / 
Medal 2 ( 1 ) / 2022 , dated 01.07.2022 . 


Order : No. 411 , Home ( SC ) , 3rd August 2022 . 

The Hon'ble Chief Minister of Tamil Nadu has made the 
following announcement No.16 on the floor of the Assembly 
during the Police Demand No. 22 on 09.05.2022 : 


920 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


66 


' சமூகத்தில் போதைப் LITT ( 160 ) 6 ஒழிப்பதற்காக 

கடுமையாகவும் , உண்மையாகவும் உழைக்கும் காவலர்கள் / 
அதிகாரிகளை ஊக்குவிப்பதற்கென LD IT 600 40 
முதலமைச்சரின் பதக்கம் புதிதாக வழங்கப்படும் . ” 


2. In pursuance of the above announcement , the 
Director General of Police / Head of Police Force , Tamil Nadu , 
Chennai , has sent a proposal to institute the Award of the 
" Tamil Nadu Chief Minister's Police Medal for outstanding 
work in eradicating the drug production and illicit trafficking 
in the State " to be conferred to the Police Officers from the 
rank of Superintendent of Police ( All India Service and State 
Police Service ) and downwards up to the Police Constables 
and hereby makes the following Rules governing the award 
of the said Medal : 


( i ) This Medal shall be designated as " Tamil Nadu Chief 
Minister's Police Medal for outstanding work in eradicating 
the drug production and illicit trafficking in the State " and the 
number of medals shall not exceed five in a year . 


( ii ) The Medal will be circular in shape , made of 
Gold coated one and three eighth inches in diameter 
and have embossed on the obverse the emblem of the 
Government of Tamil Nadu and year to which the award 
relates to at the bottom surrounded by the words in 
Tamil “ போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் சட்ட விரோத கடத்தல் ஒழிப்பு சிறப்பு 
பணிக்கான தமிழக முதல்வரின் காவல் பதக்கம் ” On the reverse of it , 
it will have inscribed the words " தமிழக காவல்துறை ” above 
and the state Moto " வாய்மையே வெல்லும் ” below with the Temple 
motif in the centre . 


( iii ) The Medal shall only be awarded to those 
members of the All India Service / Tamil Nadu Police Service 
and other sub - ordinate ranks in the Sub - ordinate services of 
the Tamil Nadu Police for their outstanding work in 
eradicating the drug production and illicit trafficking in 
the State . 


( iv ) To be eligible for the award of the Tamil Nadu 
Chief Minister's Police Medal for outstanding work in 
eradicating the drug production and illicit trafficking in the 
State , the members of the service should have completed 
service for a period of not less than five years , consideration 
being given to those with longer years of service . 


( v ) The names of those to whom the medal may be 
awarded shall be published in the Tamil Nadu Government 
Gazette and a Register of such names shall be kept by 
the Director General of Police Head of Police Force , 
Tamil Nadu , Chennai as well as by the Government of 
Tamil Nadu in Home , Prohibition and Excise Department . 


( vi ) Each Medal shall be suspended from the left 
breast and the riband of an inch and three eighths in width 
shall be half sky blue and half white . The ribands for the medals 
awarded on the earlier occasions shall be replaced by ribands 
with the appropriate colours as specified in this rule . 


( vii ) The recipients of the Medal shall be granted a 
lumpsum grant of Rs.50,000 / - each irrespective of ranks . 


( viii ) The Medal is liable to be forfeited , when the holder 
is guilty of disloyalty , cowardice in action or such conduct , as 
in the opinion of the Government , brings the force into 
disrepute . 


( ix ) It shall be competent for the Government to cancel 
and annul the award to any person of the above medal 
and thereupon his name in the register shall be erased . It 
shall , however , be competent for the Government to restore 
any medal which may have been so forfeited . Every person to 
whom the said decoration is awarded shall therefore 
receiving the same entered in to an agreement to return the 
medal if his name is erased as aforesaid . Notice of cancellation 
or restoration in every case shall be published in the 
Tamil Nadu Government Gazette . An undertaking in the 
following form shall be furnished by each awardee : 


[ Part II - Sec . 2 


UNDERTAKING 

I , 

..on whom the Government 
has been pleased to confer the Decoration of 
the Tamil Nadu Chief Minister's Police Medal for Outstanding 
work in eradicating the drug production and illicit trafficking in 
the State declare that I have read over and I understand 
the conditions attaching the Decoration and I hereby 
undertake to return the Decoration conferred upon me , should 
my name at any time be erased from the Register of persons 
upon whom the Medal shall have been conferred upon my 
being called upon to do so , in accordance with the 
provisions of the Tamil Nadu Chief Minister's Police Medal for 
Outstanding work in eradicating the drug production and illicit 
trafficking in the State rules relating to the medal . 

Signed ...... 
... day of ........... 
Witnessed by ... 

( x ) The members of service will be eligible for the 
grant of this medal in the State only once in their service . 
Those who have been awarded either Central or State Medal 
are not eligible for the award of Tamil Nadu Chief Minister's 
Police medal for outstanding work in eradicating the drug 
production and illicit trafficking in the State for the next 
three years . 


Dated . 


.the ...... 


... ( year ) 


( xi ) The nomination for the award of this medal shall 
not be done in a routine manner and should be done in all 
seriousness . The standard of cases reported shall be high . 
The last ten years will be review period for considering for the 
award of this medal . Hence , the nominee should have clean 
defaulter sheet during the period of review . 


( xii ) The recommendations of the District Superintendent 
of Police concerned may be routed through the Range 
Deputy Inspector General of Police and Zonal Inspector 
General of Police and Additional Director General of 
Police / Head of Enforcement to the Director General of Police / 
Head of Police Force , Chennai , on or before 28th day of the 
February every year for recommendations and onward 
transmission to Government before the 1st day of March 
every year . 


( xiii ) The award may also be made posthumously . In 
this case , the lumpsum grant attached to the award will go to 
the legal heir of the medal awardee . 


Aug. 24 , 2022 ] 

( xiv ) While wearing this Medal along with other Medals 
and decorations , it shall be worn to the left of the last medal 
awarded by the Government of India and next to Gandhi 
Adigal Medal received if any previously . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( xv ) To select nominees for this award , a committee 
considering of the following shall scrutinize the 
recommendations of the Director General of Police / Head of 
Police Force for the Award of Tamil Nadu Chief Minister's 
Police Medal for outstanding work in eradicating the drug 
production and illicit trafficking in the State and finalise the 
cases to be recommended for the award by the 20th day of 
April every year : 


( a ) Additional Chief Secretary / Principal Secretary 
to Government , Home , Prohibition & Excise 
Department ( Head of Home , Prohibition & Excise , 
Department ) 


( b ) Director General of Police / Head of Police Force , 
Tamil Nadu , Chennai . 


( c ) Additional Director General of Police / Head of the 
Wing , Enforcement . 


( d ) Additional Director General of Police , Law and 
Order . 


( xvi ) While making recommendations for the Medal , it 
should be specifically reported whether nominee have at any 
time incurred any censure of a Court or have been concerned 
in proceedings that have been censured by the Courts of Law 
A certificate in the following form shall be furnished by the 
Director General of Police / Head of Police Force in respect 
of each recommendation : 


CERTIFICATE 


Certified that the Integrity of Thiru 

recommended for the award of the Tamil Nadu 
Chief Minister's Police Medal for outstanding work in 
eradicating the drug production and illicit trafficking in 
the State , is above suspicion and that he has neither incurred 
censure nor was concerned in proceedings that was censured 
by a Court of Law . 


3 
. 


( xvii ) The award of the Tamil Nadu Chief Minister's 
Police Medal for outstanding work in eradicating the drug 
production and illicit trafficking in the State will be announced 
by the Government of Tamil Nadu on June 26th of every 
year ( International Day against Drug Abuse and Illicit 
Trafficking ) . The Medal will be presented by the Chief Minister 
of Tamil Nadu on the occasion of Independence Day . 


This order issues with the concurrence of the 
Finance Department vide its U.O.No.37951 / Finance ( Home - l ) / 
2022 , dated 02/08/2022 . 


( By order of the Governor ) 


K. PHANINDRA REDDY , 
Additional Chief Secretary to Government . 


921 


Constitution of District Munsif - cum - Judicial Magistrate 
Court at Kodavasal in Tiruvarur District under the Code 
of Criminal Procedure . 


[ G.O. Ms. No. 391 , Home ( Courts - III ) , 26th July 2022 , 
ஆடி 10 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) /HO/687/2022.-In exercise of the powers conferred 
by sub - section ( 1 ) of Section 11 of the Code of Criminal 
Procedure , 1973 ( Central Act 2 of 1974 ) , the Governor 
of Tamil Nadu , after consultation with the High Court , 
Madras , hereby establishes a Court of Judicial Magistrate 
at Kodavasal of Tiruvarur District . 


Appointment of certain Official as Official Receiver of the 
District Court , Krishnagiri for certain period under the 
Provincial Insolvency Act . 


[ G.O. ( 2D ) No. 296 , Home ( Courts - V ) , 8th August 2022 , 
ஆடி 23 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) /HO/688/2022.-In exercise of the powers conferred 
by sub - section ( 1 ) of Section 57 of the Provincial Insolvency 
Act , 1920 ( Central Act 5 of 1920 ) , the Governor of 
Tamil Nadu hereby appoints Thiru M. Prakash , Advocate , 
son of Mayadevar , D.No. 17 - B , Vellaikuttai , Chennai Salai , 
Krishnagiri Taluk and District , as Official Receiver , within the 
local limits of the jurisdiction of the District Court , Krishnagiri 
for a period of three years with effect on and from the 
date on which he assumes charge of his office . 


K. PHANINDRA REDDY , 
Additional Chief Secretary to Government . 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 


Renewal of exemption granted to the Tamil Nadu 
Ex - servicemen's Corporation Limited ( TEXCO ) , 
Chennai for certain period under the Employees ' State 
Insurance Act . 


[ G.O. ( D ) No. 398 , Labour Welfare and Skill Development 
( L1 ) , 4th August 2022 , ஆடி 19 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


No. II ( 2 ) /LWSD/689/2022.-In exercise of the powers 
conferred by Section 87 read with Section 91A of the 
Employees ' State Insurance Act , 1948 ( Central Act XXXIV 
of 1948 ) , the Governor of Tamil Nadu hereby exempts the 
Tamil Nadu Ex - servicemen's Corporation Limited ( TEXCO ) , 
Chennai from the operation of the said Act for the period 
of one year from 08.07.2022 to 07.07.2023 


( 1 ) The above exemption is subject to the following 
conditions , namely : 


( a ) The aforesaid management wherein the employees 
are employed shall maintain a Register showing the names 
and designations of the exempted employees . 


922 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( b ) Not withstanding the exemption , the employees 
shall continue to receive such benefits under the said Act 
to which they might have become entitled to on the basis 
of the contributions paid prior to the date from which 
exemption granted by this Notification operates . 


( c ) The contribution for the exempted period , if 
already paid shall not be refunded . 


( 2 ) The employer of the said management shall submit 
in respect of the period during which that management 
was subject to the operation of the said Act ( hereinafter 
referred to as " the said period " ) returns , in such form and 
containing such particulars as were due from it in respect 
of the said period under the Employees State Insurance 
( General ) Regulations , 1950 . 


( 3 ) Any Social Security Officer appointed by the 
Corporation under sub - section ( 1 ) of Section 45 of the 
said Act , or other official authorised in this behalf shall , 
for the purpose of , 


( i ) verifying the particulars contained in any return 
submitted under sub - section ( 1 ) of Section 44 
of the said Act for the said period ; or 


( ii ) ascertaining whether registers and records were 
maintained as required by the Employees State 
Insurance ( General ) Regulations , 1950 for the 
said period ; or 


( iii ) ascertaining whether the employees continue 
to be entitled to the benefits provided by the 
employer in cash and in kind , being benefits 
in consideration of which exemption is being 
granted under this Notification ; or 


( iv ) ascertaining whether any of the provisions 
of the said Act had been complied with during 
the period when such provisions were in force 
in relation to the said workshops and stores 
be empowered to , 


( a ) require the principal or immediate employer to furnish 
to him such information as he may consider necessary ; or 


( b ) enter any management office or other premises 
occupied by such principal or immediate employer at any 
reasonable time and require any person found in charge 
thereof to produce to such Social Security Officer or other 
official and allow him to examine such documents , books 
and other documents relating to the employment of persons 
and payment of wages or to furnish to him such information 
as he may consider necessary ; or 


( c ) examine the principal or immediate employer , his 
agent or servant , or any person found in such management 
office or other premises , or any person when the 
said Social Security Officer or other official has reasonable 
cause to believe to have been an employee ; or 


( d ) make copies of or take extracts from any register , 
account book or other document maintained in such 
management office or other premises . 


[ Part II - Sec . 2 


Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudication . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிமிடெட் , 
திருநெல்வேலி 

[ அரசாணை ( டி ) எண் 353 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 15 ஜூலை 2022 , ஆனி 31 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. II ( 2 ) / LWSD / 690 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம் ( மதுரை ) லிட் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் 
நெல்லை , சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( மதுரை ) லிட் , 
திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . V. மாரியப்பன் , ஓட்டுநருக்கு ( பணி எண் 5435 ) 
என்பவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட 
பயனுடன் ஒரு வருடம் நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
06-04-2010 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( திருநெல்வேலி ) லிமிடெட் , 
நாகர்கோவில் மண்டலம் . 


- 


[ அரசாணை ( டி ) எண் 354 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 15 ஜூலை 2022 , ஆனி 31 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) /LWSD/691/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , நாகர்கோவில் மண்டலம் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் 
( சிஐடியு ) நாகர்கோவில் என்ள தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


Aug. 24 , 2022 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த 
இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 

எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( திருநெல்வேலி ) 
லிமிடெட் , நாகர்கோவில் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . ற்றி . அலெக்ஸாண்டர் , ( பணி எண் - 10852 ) என்பவருக்கு 
வருடாந்திர ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் 
ஒரு வருடத்திற்கு நிறுத்தி வைத்தும் , பேருந்திற்கு ஏற்பட்ட மொத்த 
சேதார மதிப்பான ரூ . 10,000 / -ல் ஒரு பகுதியான ரூ . 500 / -யை 
ஒரே தவணையில் பிடித்தம் செய்தும் , மனுதாரர் தற்காலிக வேலை 
நீக்கத்திலிருந்த நாட்களை தகுதி வாய்ந்த விடுப்பாக 
ஒழுங்குபடுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த 16-01-2019 நாளிட்ட 
உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 


[ அரசாணை ( டி ) எண் 360 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 19 ஜூலை 2022 , ஆடி 03 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


No.II ( 2 ) /LWSD/692/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , நாகர்கோவில் மண்டலம் , 
நாகர்கோவில் என்ற 
என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து கழக காமராஜர் நாடார் தொழிலாளர் சங்கம் , 
நாகர்கோவில் , கன்னியாகுமரி மாவட்டம் என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


923 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , 
நாகர்கோவில் மண்டலத்தில் முதுநிலை நடத்துநராக பணிபுரியும் 
திரு . எ . எட்வின் ஆனந்த் ( பணி எண் . 10377 ) என்பவருக்கு ஊதிய 
உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கா வண்ணம் ஆறு மாதம் நிறுத்தி 
வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 07-07-2020 நாளிட்ட உத்தரவை 
இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


[ அரசாணை ( டி ) எண் 362 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 20 ஜூலை 2022 , ஆடி 04 , சுபகிருது 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No.II ( 2 ) /LWSD/693/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , நாகர்கோவில் மண்டலம் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக காமராஜர் 
நாடார் தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் , கன்னியாகுமரி 
மாவட்டம் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


லிட் , 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( திருநெல்வேலி ) 
நாகர்கோவில் மண்டலத்தில் சிறப்புநிலை ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு.டி. பிரான்சிஸ் ( பணி எண் . 2354 ) என்பவருக்கு ரூ . 500 / -ஐ 
அபராதமாக பிடித்தம் செய்து நிர்வாகம் பிறப்பித்த 
15-10-2020 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


924 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( அரசாணை ( டி ) எண் 363 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 20 ஜூலை 2022 , ஆடி 4 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) /LWSD/694/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , நாகர்கோவில் மண்டலம் என்ற 
நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக காமராஜர் 
நாடார் தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் , கன்னியாகுமரி 
மாவட்டம் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்ற தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 
இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , 
நாகர்கோவில் மண்டலத்தில் முதுநிலை ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . எஸ் . ஏசுநேசன் ( பணி எண் . 9085 ) என்பவருக்கு 
வருடாந்திர ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கா வண்ணம் 
இரண்டுவருடத்திற்கு நிறுத்தம் செய்தும் , அதனை நிலுவைத் 
தொகை ஏதுமின்றி அமல்படுத்திடவும் நிர்வாகம் பிறப்பித்த 
5-11-2020 தேதியிட்ட மேல் முறையீட்டு உத்தரவை இரத்து 
செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


[ அரசாணை ( டி ) எண் 365 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 20 ஜூலை 2022 , ஆடி 4 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No.II ( 2 ) / LWSD / 695 / 2022- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , நாகர்கோவில் மண்டலம் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் 
சங்கம் , ( சிஐடியு ) நாகர்கோவில் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 


வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


[ Part II - Sec . 2 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , 
நாகர்கோவில் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
10852 ) என்பவருக்கு 
திரு . ற்றி . அலெக்ஸாண்டர் , ( பணி எண் - 
வருடாந்திர ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் 
மூன்று வருடத்திற்கு நிறுத்தி வைத்தும் தற்காலிக வேலை 
நீக்கத்திலிருந்த நாட்களை தகுதி வாய்ந்த விடுப்பாக 
ஒழுங்குபடுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த 20-08-2016 நாளிட்ட 
உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானது தானா ஆம் எனில் உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 


[ அரசாணை ( டி ) எண் 367 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 20 ஜூலை 2022 , ஆடி 4 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) / LWSD / 696 / 2022- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , நாகர்கோவில் மண்டலம் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக காமராஜர் 
நாடார் தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் , கன்னியாகுமரி 
மாவட்டம் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2 ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , 
நாகர்கோவில் மண்டலத்தில் சிறப்புநிலை ஓட்டுநராக பணிபுரியும் 


Aug. 24 , 2022 ] 

திரு . டி . பிரான்சிஸ் என்பவருக்கு ( பணி எண் . 2354 ) ரூ . 500 / -ஐ 
அபராதமாக பிடித்தம் செய்து நிர்வாகம் பிறப்பித்த 
03-09-2020 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ அரசாணை ( டி ) எண் 368 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 20 ஜூலை 2022 , ஆடி 4 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. II ( 2 ) / LWSD / 697 / 2022- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , நாகர்கோவில் மண்டலம் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக காமராஜர் 
நாடார் தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் , கன்னியாகுமரி 
மாவட்டம் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , 
நாகர்கோவில் மண்டலத்தில் சிறப்புநிலை ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு.டி. பிரான்சிஸ் என்பவருக்கு ( பணி எண் . 2354 ) ரூ .200 / -ஐ 
அபராதமாக பிடித்தம் செய்து நிர்வாகம் பிறப்பித்த 
05-03-2020 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


[ அரசாணை ( டி ) எண் 369 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 20 ஜூலை 2022 , ஆடி 04 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. II ( 2 ) /LWSD/698/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம் ( திருநெல்வேலி ) லிட் , திருநெல்வேலி மண்டலம் , 
திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் நெல்லை , சிதம்பரனார் , 
குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ் யூனியன் JDLF , 
திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


925 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


லிட் , 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( திருநெல்வேலி ) 
திருநெல்வேலி மண்டலத்தில் ஓட்டுநராக 

பணிபுரியும் 

திரு S. நீலநாராயணன் ( பணி எண் . 9223 ) என்பவருக்கு 
25-08-2013 முதல் பணி ஆய்வு வழங்கி அதற்குரியப் 
பணப்பலன்களை வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 


[ அரசாணை ( டி ) எண் 374 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 21 ஜூலை 2022 , ஆடி 05 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


No. || ( 2 ) /LWSD/699/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் , ( திருநெல்வேலி ) லிட் . , நாகர்கோவில் மண்டலம் என்ற 
நிர்வாகத்திற்கும் தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் 
( சிஐடியு ) நாகர்கோவில் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( திருநெல்வேலி ) 
லிட் . , நாகர்கோவில் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு.பி.பி. சந்திரன் ( பணி எண் . 7007 ) என்பவருக்கு வருடாந்திர 
ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் ஒரு 
வருடத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 05-07-2014 


926 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


( அரசாணை ( டி ) எண் 376 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 21 ஜூலை 2022 , ஆடி 05 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No.II ( 2 ) / LWSD / 700 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , ( திருநெல்வேலி ) லிட் . , நாகர்கோவில் 
மண்டலம் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழக அரசு போக்குவரத்து 
தொழிலாளர் சங்கம் ( சிஐடியு ) நாகர்கோவில் என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு சட்டத்தின் 
தொழிற் தகராறுகள் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2 ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 
ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( திருநெல்வேலி ) 
லிட் . , நாகர்கோவில் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . A.R. குமார் ( பணி எண் . 9590 ) என்பவருக்கு வருடாந்திர 
ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் மூன்று 
வருடத்திற்கு நிறுத்தி வைத்தும் , அவர் பணிக்கு வருகை தராத 
நாட்களை சம்பளமில்லா விடுப்பாக ஒழுங்குபடுத்தியும் நிர்வாகம் 
பிறப்பித்த 30-06-2012 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


உ 


[ அரசாணை ( டி ) எண் 380 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 25 ஜூலை 2022 , ஆடி 09 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) / LWSD / 701 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , ( திருநெல்வேலி ) லிட் . , நாகர்கோவில் 
மண்டலம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழக காமராஜர் நாடார் தொழிலாளர் சங்கம் , 
நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 


[ Part II - Sec . 2 


தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


இந்த 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 

எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( திருநெல்வேலி ) 
மண்டலத்தில் ஓட்டுநராக 

லிட் . , நாகர்கோவில் பணிபுரியும் 
திரு . P. கிருஷ்ணன் ( பணி எண் . 9165 ) என்பவருக்கு வருடாந்திர 
ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் நான்கு 
வருடத்திற்கு நிறுத்தம் செய்தும் , அதனை நிலுவைத் தொகை 
ஏதுமின்றி அமல்படுத்திடவும் நிர்வாகம் பிறப்பித்த 17-11-2020 
தேதியிட்ட மேல்முறையீட்டு உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( மதுரை ) லிட் . , 
திண்டுக்கல் மண்டலம் , திண்டுக்கல் . 


( அரசாணை ( டி ) எண் 352 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 15 ஜூலை 2022 , ஆனி 31 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) / LWSD / 702 / 2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , ( மதுரை ) லிட் . , திண்டுக்கல் மண்டலம் , 
திண்டுக்கல் என்ற நிர்வாகத்திற்கும் , RMTC ஒர்க்கர்ஸ் யூனியன் 
ஏஐடியுசி , திண்டுக்கல் மாவட்டம் என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருச்சி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2 ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சி 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( மதுரை ) 
லிட் . , திண்டுக்கல் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . K. சரவணன் ( ப.எண் . 55315 ) என்பவருக்கு வருடாந்திர 
ஊதிய உயர்வினை மூன்று வருட காலத்திற்கு அதன் திரண்ட 
பயனுடன் நிறுத்தம் செய்தும் , விசாரணையின் பொருட்டு தற்காலிக 
வேலைநீக்கத்திலிருந்த 15 நாட்களை ( 30-11-2009 முதல் 
14-12-2009 வரை ) அவரது தகுதிக்குட்பட்ட விடுப்பாக 
கருதியும் நிர்வாகம் வழங்கிய 25-08-2011 நாளிட்ட உத்தரவை 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


Aug. 24 , 2022 ] 

[ அரசாணை ( டி ) எண் 375 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 21 ஜூலை 2022 , ஆடி 05 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


No.I | ( 2 ) / LWSD / 703 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , ( மதுரை ) லிட் . , திண்டுக்கல் மண்டலம் , 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
வீரபாண்டிய கட்டபொம்மன் தொழிற்சங்கம் , தேனி என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த 
இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு 

போக்குவரத்துக் கழகம் , ( மதுரை ) 
லிட் . , திண்டுக்கல் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . S. பாரதிதாசன் ( ப.எண் . 51576 ) என்பவருக்கு வருடாந்திர 
ஊதிய உயர்வினை திரண்ட பயன்களுடன் இரண்டு வருட 
காலத்திற்கு நிறுத்தம் செய்தும் , தற்காலிக வேலைநீக்கத்திலிருந்த 
30 நாட்களை ( 04-06-2016 முதல் 03-07-2016 வரையிலான ) 
தகுதியுள்ள விடுப்பாக கருதியும் நிர்வாகம் வழங்கிய 
17-05-2017 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவு பிறப்பிக்கவும் . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( மதுரை ) லிட் . , 
நாகர்கோவில் மண்டலம் . 


[ அரசாணை ( டி ) எண் 357 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 18 ஜூலை 2022 , ஆடி 2 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No.II ( 2 ) / LWSD / 704 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , ( மதுரை ) லிட் . , நாகர்கோவில் மண்டலம் , 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் 
சங்கம் ( சிஐடியு ) நாகர்கோவில் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


927 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 

எழுவினா 

போக்குவரத்துக் கழகம் , 

( மதுரை ) 

தமிழ்நாடு அரசு 
லிட் . , நாகர்கோவில் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . சி . பால்ராஜ் ( பணி எண் . 3227 ) என்பவருக்கு வருடாந்திர ஊதிய 
உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் ஒரு வருடத்திற்கு 
நிறுத்தி வைத்தும் , பேருந்துக்கு ஏற்பட்ட மொத்த சேதார மதிப்பான 
ரூ .1000 / -ல் ஒரு பகுதியான ரூ . 50 / -ஐ ஒரே தவணையில் பிடித்தம் 
செய்யவும் , மனுதாரர் தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த நாட்களை 
தகுதி வாய்ந்த விடுப்பாக அமல்படுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த 
11-03-2008 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( திருநெல்வேலி ) லிட் . , 
திருநெல்வேலி மண்டலம் , திருநெல்வேலி . 

[ அரசாணை ( டி ) எண் 364 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 20 ஜூலை 2022 , ஆடி 04 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. || ( 2 ) / LWSD / 705 / 2022- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , ( திருநெல்வேலி ) லிட் . , திருநெல்வேலி 
மண்டலம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , நெல்லை , 
சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ் 
யூனியன் ( JDLF ) , திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் , ( திருநெல்வேலி ) லிட் . , 
திருநெல்வேலி மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . B. கணேசன் ( பணி.எண் . 8782 ) என்பவருக்கு வருடாந்திர 
ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் இரண்டு வருடத்திற்கு 
நிறுத்தி வைத்தும் , தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த நாட்களை 
தகுதி வாய்ந்த விடுப்பாக வரைமுறைபடுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த 
28-06-2014 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் 
பாதிக்கப்பட்ட நபருக்கு கிடைக்க கூடிய நிவாரணம் என்ன ? 
இதுசம்பந்தமாக உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


928 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ அரசாணை ( டி ) எண் 370 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 20 ஜூலை 2022 , ஆடி 4 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. || ( 2 ) / LWSD / 706 / 2022- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , ( திருநெல்வேலி ) லிட் . , திருநெல்வேலி 
மண்டலம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , நெல்லை , 
சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ் 
யூனியன் ( JDLF ) , திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , திருநெல்வேலி 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் , ( திருநெல்வேலி ) லிட் . , 
திருநெல்வேலி மண்டலத்தில் நடத்துநராக பணிபுரியும் 
திரு . எஸ்.வி. செல்வராஜ் ( கணினி எண் . 10376 ) என்பவருக்கு 
வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் இரண்டு 
வருடத்திற்கு நிறுத்தி வைத்தும் , தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த 
நாட்களை தகுதி வாய்ந்த விடுப்பாக வரைமுறைப்படுத்தியும் 
நிர்வாகம் பிறப்பித்த 01-02-2014 நாளிட்ட உத்தரவை இரத்து 
செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் 
தானா ? ஆம் எனில் பாதிக்கப்பட்ட நபருக்கு கிடைக்க கூடிய 
நிவாரணம் என்ன ? இதுசம்பந்தமாக உரிய உத்தரவுகள் 
பிறப்பிக்கவும் . 


[ அரசாணை ( டி ) எண் 372 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 20 ஜூலை 2022 , ஆடி 4 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 
No.II ( 2 ) / LWSD / 707 / 2022- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , ( திருநெல்வேலி ) லிட் . , திருநெல்வேலி 
மண்டலம் , என்ற நிர்வாகத்திற்கும் , நெல்லை மாவட்ட போக்குவரத்து 
தொழிலாளர் சங்கம் ( சி.ஐ.டி.யு ) திருநெல்வேலி என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 

எழுவினா 


[ Part II - Sec . 2 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் , ( திருநெல்வேலி ) லிட் . , 
திருநெல்வேலி மண்டலத்தில் நடத்துநராக பணிபுரியும் 
திரு . C. விவேகானந்ததுரை ( பணி எண் . 10731 ) என்பவருக்கு 
வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் மூன்று 
வருடத்திற்கு நிறுத்தி வைத்தும் , தற்காலிக வேலை நீக்க காலத்தை 
தகுதி வாய்ந்த விடுப்பாக வரைமுறைபடுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த 
20-09-2019 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் 
பாதிக்கப்பட்ட நபருக்கு கிடைக்க கூடிய நிவாரணம் என்ன ? 
இதுசம்பந்தமாக உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


காரவிளை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் லிட் . , 
எண் . 1570 , காரவிளை , கன்னியாகுமரி மாவட்டம் . 


( அரசாணை ( டி ) எண் 373 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 21 ஜூலை 2022 , ஆடி 05 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 
No.II ( 2 ) /LWSD/708/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , 
தொடர்பாக , காரவிளை தொடக்க 
வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் லிட் . , எண் . 1570 , காரவிளை , 
கன்னியாகுமரி மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் , கன்னியாகுமரி 
மாவட்ட அனைத்து கூட்டுறவு நிறுவனப் பணியாளர்கள் யூனியன் , 
நாகர்கோவில் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , திருநெல்வேலி 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


திருமதி . T. டாளி குளோரபெல் பிளாரன்ஸ் என்பவருக்கு 
நிரந்தரப்பணி நீக்கரவு செய்யப்பட்ட நாள் முதல் பணித்தொடர்ச்சி 
வழங்கவும் , வருடாந்திர ஊதிய உயர்வுடன் சம்பளம் நிர்ணயம் 
செய்யுமாறும் மற்றும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


முகமது நசிமுத்தின் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


Aug. 24 , 2022 ] 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


LATE NOTIFICATION : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Procedure . 


HOME DEPARTMENT 


Declaration as Police Station in Central Crime Branch and 
Anti - Vice Squad in Tambaram Police Commissionerate 
in Chengalpattu District under the Code of Criminal 


[ G.O. Ms. No. 423 , Home ( Police.XIV ) , 8th August 2022 , 
ஆடி 23 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. 11 ( 2 ) /HO/709/2022.-Under clause ( s ) of 
Section 2 of the Code of Criminal Procedure , 1973 ( Central 
Act 2 of 1974 ) , the Governor of Tamil Nadu hereby declares 
that with effect on and from the 8th day of August 2022 , 
the units specified in column ( 2 ) of the Table below shall 
be the Police Stations , which shall include the local areas 
specified in the corresponding entries in column ( 3 ) thereof : 


S.No. 

( 1 ) 

1 . 


2 . 


THE TABLE 


Name of the Unit 
( 2 ) 
Central Crime Branch , 
Tambaram Police 
Commissionerate , 
Chengalpattu District . 


Anti - Vice Squad , 
Tambaram Police 
Commissionerate , 
Chengalpattu District . 


929 


Local Area 
( 3 ) 

Area comprising the whole 
of the City of Tambaram 
as defined in sub section 
( 2 ) of section 2 read with 
schedule - ll of the Chennai 
City Police ( Extension to 
the Cities of Avadi and 
Tambaram ) Act , 2022 
( Tamil Nadu Act 7 of 
2022 ) . 


Area comprising the whole 
of the City of Tambaram 
as defined in sub 
section ( 2 ) of section 2 
read with schedule - II of 
the Chennai City Police 
( Extension to the Cities 
of Avadi and Tambaram ) 
Act , 2022 ( Tamil Nadu 
Act 7 of 2022 ) . 


K. PHANINDRA REDDY , 
Additional Chief Secretary to Government . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


